O 
Government of Kerala 

1974 


KERALA GAZETTE 


EXTRAORDINARY 
PUBLISHED BY AUTHORITY 


24th July 1974 


Vol. XIX ] Trivandrum , Wednesday , 


[ No. 563 


2nd Sravana 1896 


GOVERNMENT OF KERALA 


Revenue ( F ) Department 


NOTIFICATION 


G.O. Rt. No. 889 /74 /RD - II . 


Dated , Trivandrum , 24th July 1974 . 


S. R. O.No. 546 /74. - In pursuance of the provisions of section 14 of 
the Guruvayur Devaswom Act, 1971 (6 of 1971) the Government of Kerala 
hereby appoint Sri N. K. Narayana Kurup, Revenue Divisional Officer, 
Ottapalam , Palghat District to be Administrator for the Guruvayur 
Devaswom vice Sri E. Kumara Menon reverted to his parent Department 
viz ., Finance Department, Government Secretariat. 


By order of the Governor , 

Y. JOSEPHINE , 
Deputy Secretary. 


PRINTED AND PUBLISHED BY THE S. G. P. AT THE GOVERNMENT PRESA 

TRIVANDRUM 1974 . 
33 /2355 /MC 


9 


இந்திய தேர்தல் கமிஷன் 


அசோக் ரோடு , 

1974 ஜூலை 26 
புது டில்லி. 110001 , 

( சாகா ) 1896 ஸ்ராவணா 4 . 

அறிவிக்கை 
எண் . 480.74 (3).- 1974- ம் வருட குடியரசுத் தலைவர் மற்றும் குடியரசுத் 
துணைத்தலைவர் தேர்தல்கள் விதிகளில் 8 - வது விதி அனுசரித்து தேர்தல் கமிஷன் 
இதனால் 

( எ ) 1974 ஜூலை 26 - ம் தேதியிட்ட 480/ 74- ம் எண் அறிவிக்கை அனுச 
ரித்து நடத்தப்படவேண்டிய குடியரசுத் துணைத்தலைவர் தேர்தலுக்கான வாக் 
கெடுப்பு இடமாக புதுடில்லியிலுள்ள நாடாளுமன்றத்தின் அடித்தளத்தில் 62- ம் 
எண் அறையினை நிர்ணயிக்கின்றது , மற்றும் 

( பி ) மேற்சொன்ன வாக்குப்பதிவு இடத்தில் வாக்கெடுப்பு நடத்தப்பட 
வேண்டிய நேரமாக காலை 10 முதல் மாலை 5 வரை, இரண்டு நேரங்களும் 
உட்பட்ட , காலத்தினை குறிப்பிடுகின்றது , 


ஆணைப்படி , 

( ஒப்பம் ) 

எ . என் . சென் , 
செயலாளர் , இந்திய தேர்தல் கமிஷன் . 


* லோக்சபைத் தலைமைச் செயலகம் 

படிவம் 1 
[1974 - ன் . குடியரசுத் தலைவர் மற்றும் குடியரசுத் துணைத்தலைவர் தேர்தல் 
விதிகளின் விதி 3 பார்க்கவும் ) 

இந்தியக் குடியரசின் துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் பற்றிய பொது 
அறிவிப்பு . 

1952 - ன் குடியரசுத் தலைவர் மற்றும் குடியரசுத் துணைத்தலைவர் தேர்தல் 
சட்டத்தின் பிரிவு 4 - ன் துணைப்பிரிவு (1) -ன் கீழ் , இந்தியக் குடியரசின் துணைத் 
தலைவர் பதவிக்கான இடத்தை நிரப்ப ஒரு தேர்தல் நடத்தும் பொருட்டு 
தேர்தல் கமிஷனால் ஒரு அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ள தால் அத்தேர் தலின் 
ரிட்டர்ணிங் ஆபீசராகிய எஸ் . எல் . ஷாக்தர் எனும் 

இதன்மூலம் 
அறிவிப்பது யாதனில்- 

( i ) நியமனத் தாள்கள் ஒரு வேட்பாளராலோ அல்லது அவரின் ஏதேனும் 
முன் மொழிபவராலோ அல்லது வழிமொழிபவராலோ கீழ்க்கையொப்பமிடப் 
பட்டவரிடம் அவரது அலுவலகமாகிய புதுடில்லி பார்லிமென்ட் ஹவுஸின் 
அடித்தளத்திலுள்ள 

அறை எண் 18 - ல் வைத்து நல்கலாம், அல்லது அவர் 


நான் 


10 


தவிர்க்க முடியாத காரணத்தால் ஆசராகாமல் இருந்தால் , மேற்சொன்ன அலு 
வலகத்திலுள்ள உதவி ரிட்டர்ணிங் ஆபீசராகிய திரு . பி . கெ . பட் நாயக் . இணைச் 
செயலாளர் , லோக் சபைத் தபைமைச் செயலகம் என்பவரிடம் 1974 , ஆகஸ்டு 
9- ம் தேதிக்குப் பிந்தாமல் எந்த நாளிலும் ( ஒரு பொதுவிடுமுறை நாளைத் தவிர) 
காலை 11 மணிக்கும் மாலை 3 மணிக்கும் இடைப்பட்ட நேரங்களில் அறிக்கலாம் ; 

( ii ) ஒவ்வொரு நியமனத் தாளுடனும் , அந்த வேட்பாளர் ஒரு வாக்கா 
ளராகப் பதிவு செய்யப்பட்ட நாடாளுமன்றத் தொகுதிக்கான வாக்காளர் பட்டி 
யலின் சான்றிட்ட நகல் ஒன்று இணைக்கப்பட்டிருக்கவேண்டும் ; 

( iii) ஒவ்வொரு வேட்பாளரும் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் மட்டும் 
டெபாசிட் செய்யவோ அல்லது செய்விக்கவோ வேண்டும் . இந்தத் தொகை , 
நியமனத்தாள் அளிக்கும்போது , ரிட்டர்ணிங் ஆபீசரிடம் 

ரொக்கமாக 
டெபாசிட் செய்யவோ அல்லது இந்திய ரிசர்வ் வங்கியில் அல்லது ஒரு அரசுக் 
கருவூலத்தில் முன்னதாக டெபாசிட் செய்யப்படலாம் என்பதுடன் பிந்திய 
காரியத்தில் , மேற்கூறிய தொகை டெபாசிட் செய்யப்பட்டதற்கான ஒரு ரெசீது 
நியமனத்தாளுடன் இணைக்கப்படவேண்டும் ; 

( iv ) நியமனத்தாள் படிவங்கள் மேற்கூறிய அலுவலகத்திலிருந்து முன் 
குறிப்பிடப்பட்டுள்ள நேரங்களில் பெற்றுக் கொள்ளலாம் ; 

( v ) அந்தச் சட்டத்தின் பிரிவு 5 பி - ன் துணைப்பிரிவு ( 4)-ன் கீழ் நிராகரிக் 
கப்பட்ட நியமனத்தாள்கள் தவிரவுள்ள பிற நியமன தாள்கள் 1974 , ஆகஸ்டு 
10- ம் தேதி சனிக்கிழமை காலை 11 மணிக்கு, புதுடில்லி பார்லிமென்ட் ஹவுஸின் 
அடித்தளத்திலுள்ள அறை எண் 18 - லுள்ள மேற்கூறிய அலுவலகத்தில் வைத்துப் 
பரிசீலனைக்கு எடுக்கப்படும் ; 

( vi ) வேட்புகளைப் பின்வாங்குவதற்கான அறிவிப்புகள் ஒரு வேட்பாள 
ராலோ அல்லது இது சம்மந்தமாக அவ்வேட்பாளரால் எழுத்து மூலம் அதிகார 
மளிக்கப்பட்ட அவரின் ஏதேனுமொரு முன்மொழிபவராலோ அல்லது வழி 
மொழிபவராலோ மேலேயுள்ள பத்தி (i)- ல் குறிப்பிடப்பட்ட இடத்திலுள்ள 
கீழ்க் கையொப்பமிட்டுள்ளவரிடம் 1974 , ஆகஸ்டு 12 - ம் தேதி திங்கட் கிழமை 
பிற்பகல் மூன்று மணிக்கு முன்னதாக ஒப்படைக்கப்படலாம் ; 
( vii ) தேர்தலில் போட்டியிருந்தால் , வாக்குப்பதிவு , 1974 

ஆகஸ்டு 
27 -ம்தேதி காலை 10 மணிக்கும் மாலை 5 மணிக்கும் இடைப்பட்ட நேரங்களில் 
அந்த விதிகளின் கீழ் நிர்ணயிக்கப்பட்ட வாக்குப்பதிவு இடங்களில்வைத்து நடத் 
தப்படும் . 


புதுடில்லி , 
1974 ஜூலை 26 . 


எஸ் . எல் . ஷாக்தர் , 
லோக்சபைத் தலைமைச் செயலாளர் , 

மற்றும் 
குடியரசுத் துணைத் தலைவர் , 
தேர்தலுக்கான ரிட்டர்ணிங் ஆபீசர் . 


PRINTED AND PUBLISHED BY THE S. G. P. AT THE . ( OVERNMENT I RESS , 

TRIVANDRUM , 1974 . 


Reg . No. K , 107 . 


Government of Kerala 

1974 


KERALA GAZETTE 

EXTRAORDINARY 
PUBLISHED BY AUTHORITY 


24th July 1974 


Vol. XIX ] Trivandrum , Wednesday, 


[No. 560 


2nd Srayana 1896 


NOTICE 
No. 04-55766 /74 . 

23rd July 1974 . 
Whereas I am satisfied that the public place mentioned in schedule I 
below is required in connection with the launching of the equatorial sounding 
rockets from the launching station at Pallithura in the Attipra Village 
of Trivandrum Taluk by the Space Research Division of the Department 
of Atomic Energy to the Government of India ; 

I, V. N. Rajan , Inspector -General of Police in exercise of the 
powers conferred upon me under section 24 of the Kerala Police Act, 1960 
(Act of 1961) hereby reserve temporarily the public place mentioned 
in schedule II and prohibit personsfrom entering the area so reserved save 
under conditions as may be prescribed by me. 

Schedale I 

PLACE OF LAUNCHING 
The rocket will be fired from the launcher on a pad at Pallithura near 
Trivandrum on the west coast of India . 

FIRING SCHEDULE 
Date Danger time Rocket 

Pay load 
( I. S.T.) 

type 
24-7-1974 
and 1500-1700 hrs . Menaka- II 

Chaff 
25-7-1974 

(Each day ) 


2 


LAUNCHER CO -ORDINATES 


Latitude 

8 ° 32 34 " N 
Longitude 

76 ° 51 32 " E 

FIRING DIRECTION 
Azhimuth (Effective ) 

235 ° 
Elevation ( Effective) 

82 ° 


Schedale - 11 

DANGER ZONES 
1. A sector of radius 5 NM from launcher between azimuth 
argles 190 and 300 deg . 

2. A Sector of radii - 15 NM and 50 NM from launcher between 
azimuth angles 220 and 260 deg. 

All types of Aircraft, Shipping Boats , etc., especially Fishing Boats of 
ali description are warned to keep clear the Danger Zones mentioned above, 


Office of the Inspector-General 
of Police , Kerala State . 

Trivandrum -10. 


V. N. RAJAN , 
Inspector -General of Police . 


PRINTED AND PUBLISHED BY THE S. G. P. AT THE GOVERNMENT PRESS, 

TRIVANDRUM , 1974 . 


Reg. No. K , 107, 


Covernment of Kerala 

1974 


KERALA GAZETTE 

EXTRAORDINARY 
PUBLISHED BY AUTHORITY 


24th July 1974 


Vol. XIX ] Trivandrum , Wednesday, 


[No. 562 


2nd Sravana 1896 


GOVERNMENT OF KERALA 


1 


Home (SS ) Department 

NOTIFICATION 
G.O. Rt. No. 1228 | 74 |Home. Dated , Trivandrum , 24th July 1974 . 

WHEREAS the Government of Kerala are of opinion that it 
is necessary to appoint a Commission of Inquiry for the purpose of 
making an enquiry into a definite matter of public importance ; 

NOW , therefore, in exercise of the powers conferred by Section 3 
of the Commission of Inquiry Act, 1952 ( Central Act LX of 1952) 
the Government of Kerala hereby appoint a Commission of Inquiry 
consisting of Shri K. C. Sankaranarayanan . Member, Board of 
Revenue to enquire into and report on the incidents which took place 
in the premises of Kuttoor Panchayat Office on 15-7-1974 and subse 
quently in the premises of the Thiruvalla Police Station , and on the 
use of force by the police on 15-7-1974. The report should be sub 
mitted to Government within a period of three months from this 
date and should cover all aspects of the above incident with special 
reference to the point whether the use of force by the police was 
justified . 

33|2352 


. 


2 


AND WHEREAS the Government of Kerala are of opinion having 
regard to the nature of enquiry to be made by the Commission and 
other circumstances of the case that all the provisions of Sub -section 
( 2 ) to (5 ) of Section 5 of the Commission of Inquiry Act, 1952 

Central Act LX of 1952 ) should be made applicable to the Commis 
sion , the Government of Kerala hereby direct in exercise of the 
powers conferred by sub -section ( 1 ) of Section 5 of the said Act 
that all provisions of sub -sections (2 ) to (5 ) of that Section shall 
apply to the Commission . 


By order of the Governor , 

NARAYANASWAMY, 
Special Secretary to Government, 


11.INTED AND PUBLISHED BY THE S. G. P. AT THE COVERNMENT PRFHS 

TI:IVANDRUST, 1974. 


